World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@egmail.com 


Heaven on வரத 


வேத வசனம்‌ போதுமானது 04 


நவீனகால கிறிஸ்தவர்களில்‌ இல்லாதது எது? 
* வேதாகமம்‌ படிப்பது, 

வேதத்திறகு கீழ்படிவது, 

அதில்‌உள்ளது போல்‌ வாழ்வது, 

வேதத்தை போதிப்பது மற்றும்‌ 

வேதத்தை பறை சாற்றுவது. 


VY VY YY 


இதற்கான காரணம்‌ அவர்கள்‌ வேதத்தின்‌ நிறைவு 
தன்மையை, அது போதுமானது என்பதை பற்றிய சத்தியத்தை 
புரிந்து கொள்ளாததுதான்‌. 


சங்கீதம்‌ 19 மற்றும்‌ 119 


சங்கீதம்‌ / எழுதிய தாவீது வாழ்க்கையின்‌ எல்லா 
உச்சத்தையும்‌, தேவையையும்‌, ஏற்றஇறக்கததையும்‌, 
போராட்டத்தையும்‌, சோதனைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
மற்றும்‌ உபததிரவங்களையும்‌ பார்த்தவர்‌ அதை இவரை 
போல்‌ ஒரு சில மனிதர்கள்தான்‌ பார்த்து இருக்க முடியும்‌. 


தாவீது மனித உணர்ச்சியின்‌ ஆழத்திலிருந்து பேசும்‌ ஒரு 
மனிதர்‌, ஆனால்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ முழுமையான 


போதுமானதன்மையைக்‌ காண்கிறார்‌. 


இநத சங்கீதததை மூன்று பகுதிகளாகப்‌ பிரிப்போம்‌! 


1. தேவனை அவருடைய உலகம்‌ மூலம்‌ அறிவது 

2. தேவனை அவருடைய வார்த்தையின்‌ மூலம்‌ அறிவது 

3. தேவனின்‌ வழியில்‌ வாழ்வதன்‌ மூலம்‌ அவரை 
அறிவது 


தேவனுடைய உலகம்‌- வசனங்கள்‌ [1-0 
தேவனுடைய வார்த்தை- வசனங்கள்‌ 7-// 
தேவனுடைய வழி- வசனங்கள்‌ 12-14 


தேவனின்‌ வார்த்தையைப்‌ பார்ப்போம்‌ வசனங்கள்‌ 7 முதல்‌ 1]. 


கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்றெதுமாயிருகதெது; கர்த்தருடைய சாட்சி 
சத்தியமும்‌, பேதையை ஸஞானியாக்குகிறதுமாயிருககிறது. 
8. கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருககிறது; கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. 
9. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைக்கிறதுமாயிருக்கிறது; கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
உண்மையும்‌, அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்றைது. 
10. அவைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து 
ஒழுகும்‌ தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ இருகீகிறது. 
11. அன்றியும்‌ அவைகளால்‌ உமது அடியேன்‌ 
எச்சரிக்கப்படுகிறேன்‌; அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு. 


வசனங்கள்‌ 7-9 
தேவனுடைய வார்த்தையின்‌ ஆறு அளவுருக்கள்‌ 


தலைப்பு பண்புகள்‌ பயன்கள்‌ 

Law Perfect Converts the Soul 

வேதம்‌ குறைவற்றது | ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறது 

Testimony Sure Makes wise 

சாட்சி சத்தியம்‌ பேதையை 
ஞானியாக்குறைது 

Statute Right Rejoice the heart 

நியாயங்கள்‌ | செம்மை இருதயத்தைச்‌ 

விதி, சட்டம்‌, சந்தோஷிப்பிக்கிறது 

சாசனம்‌ 

Commandment | Clear Enlighten eyes 

கற்பனை தூய்மை கண்களைத்‌ தெளிவிக்கிறது 

Fear Clean Endures forever 

பயம்‌ சுத்தம்‌ என்றைக்கும்‌ நிலைக்கிறது 

Judgement True Altogether righteous 

நியாயங்கள்‌ | உண்மை அனைத்தும்‌ 
நீதியுமாயிருகீகிறது 


இநத மூன்று வசனங்களிலும்‌ “கர்த்தருடைய “என்ற 
வார்த்தையை ஆறு முறை பார்க்கமுடியும்‌. 


கர்த்தருடைய கற்பனை, 
கர்த்தருடைய சாட்௪, 

கர்த்தருடைய நியாயங்கள்‌, 
கர்த்தருடைய கட்டளைகள்‌, 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ மற்றும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. 


ஒகே 02 வ 


இநத வார்த்தைகளின்‌ ஆதாரம்‌ கர்த்தராகிய தேவனிடமிருந்து 
மட்டுமே என்பதை நாம்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌! தேவனின்‌ 
உடன்படிக்கை பெயரான யெகோவா என்ற பெயர்‌ தேவ 


வார்த்தையின்‌ நிறைவு தன்மையை காட்ட ஆறுமுறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
ஆவிக்குரிய எல்லா தேவைக்கும்‌ வேதம்‌ போதுமானது என்று 


தேவனே கூறும்‌ சொந்த சாட்சி தான்‌ சங்கீத புத்தகம்‌. 


1. கர்த்தருடைய கற்பனை, 
2. கர்த்தருடைய சாட்௪, 
3. கர்த்தருடைய நியாயங்கள்‌, 


வசீ கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 
சந்தோஷிப்பிக்றெதுமாயிருகறெது; 


ஒரு விசுவாசி எங்கே மகிழ்ச்சியைக்‌ காண்கிறான்‌? 
உலகத்தார்க்கு குடிப்பழக்கம்‌, போதைப்பொருள்‌, சிகரெட்‌, 
சினிமா, நாடகம்‌, விளையாட்டு போன்றவை 


ஒரு விசுவாசி நிவாரணம்‌, மகிழ்ச்சி, துக்கததிலிருநது 
விடுதலை, பதட்டம்‌ மற்றும்‌ மனச்சோர்வு ஆகியவற்றைக்‌ 
காண எங்கு செல்கிறார்‌? 

எங்கிருந்து அவைகள்‌ வரும்‌? 


சங்கீதக்காரன்‌ இது தேவனின்‌ வார்த்தை என்று கூறுகிறார்‌. 
தேவனுடைய வார்த்தை இருதயத்தை மகிழ்விக்றெது. 


வேதத்திற்கான இங்கே சொல்‌ “சட்டம்‌.” 

இது தெய்வீக போதனையை உள்ளடக்குகிறது. 
* தெய்வீக கொள்கைகள்‌, 
* தெய்வீக கட்டளைகள்‌, மற்றும்‌ 


* தெய்வீக வழிகாட்டுதல்கள்‌. 


தேவன்‌ சாலொமோனிடம்‌ அவரின்‌ தந்தைக்கு செய்து 
கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்தார்‌. 


1 ராஜாக்கள்‌ 6:12, நீ என்‌ கட்டளைகளின்படி நடந்து, என்‌ நீதி 
நியாயங்களை நிறைவேற்றி, என்‌ கற்பனைகளின்‌ 
படியெல்லாம்‌ நடந்து கொள்ளும்படிக்கு, அவைகளைக்‌ 
கைக்கொண்டாலு நீ கட்டுகிற இந்த ஆலயததைக்‌ குறித்து நான்‌ 
உன்‌ தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என்‌ வார்த்தையை 


உன்னிடத்தில்‌ நிறைவேற்றி, 


தேவனுடைய சட்டங்கள்‌: 
* தேவனின்‌ குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும்‌ 
* தேவனுக்கு சரி என்று படுவதை செய்யவேண்டும்‌ 
* அவரின்‌ கட்டளைகளை கவனிக்க வேண்டும்‌ 
அவரின்‌ சட்டங்களை கைக்கொள்ள வேண்டும்‌ 


யாத்திராகமம்‌ 15:25-26, மோசே கர்த்தரை நோக்கி 
கூப்பிட்டான்‌; அப்பொழுது கர்த்தர்‌ மோசேக்கு ஒரு மரத்தைக்‌ 
காண்பித்தார்‌; அதை அவன்‌ தண்ணீரில்‌ போட்டவுடனே, அது 
மதுரமான தண்ணீராயிற்று. அவர்‌ அங்கே அவர்களுக்கு ஒரு 
நியமத்தையும்‌ ஒரு நியாயத்தையும்‌ கட்டளையிட்டு, அங்கே 
அவர்களைச்‌ சோதித்து: 26. நீ உன்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ சத்தத்தைக்‌ கவனமாய்க கேட்டு, அவர்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையானவைகளைச்‌ செய்து, அவர்‌ 
கட்டளைகளுக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய நியமங்கள்‌ 
யாவையும்‌ கைக்கொண்டால்‌, நான்‌  எகிப்தியருக்கு 
வரப்பண்ணின வியாதிகளில்‌ ஒன்றையும்‌ உனக்கு 
வரப்பண்ணேன்‌; நானே உன்‌ பரிகாரியாகிய கர்த்தர்‌ என்றார்‌. 


தேவனின்‌ சட்டங்கள்‌ என்ன? 


உபாகமம்‌ 6:7-9, நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்து, 
உயிரோடிருக்கும்‌ நாளெல்லாம்‌, நீயும்‌ உன்‌ குமாரனும்‌ உன்‌ 
குமாரத்தியும்‌, நான்‌ உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லாக்‌ 
கற்பனைகளையும்‌ கட்டளைகளையும்‌ கைக்கொள்ளுறை 
தினாலே உன்‌ வாழ்நாட்கள்‌ நீடித்திருக்கும்படி, 2. நீங்கள்‌ 
சுதந்தரிக்கப்போநெ தேசத்திலே கைக்கொள்ளவதற்காக, 
உங்களுக்குப்‌ போதிக்கவேண்டும்‌ என்று உங்கள்‌ தேவனாகிய 
கர்த்தர்‌ கற்பித்த கற்பனைகளும்‌ கட்டளைகளும்‌ 
நியாயங்களும்‌ இவைகளே. 3. இஸ்ரவேலே, நீ 
நன்றாயிருப்பதற்கும்‌, உன்‌ பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
உனக்குச்‌ சொன்னபடி, பாலும்‌ தேனும்‌ ஓடுகிற தேசத்தில்‌ நீ 
மிகவும்‌ விருததியடைவதற்கும்‌, அவைகளுக்குச்‌ 
செவிகொடுத்து, அவைகளின்படி செய்யச்‌ சாவதானமாயிரு. 4. 
இஸ்ரவேலே, கேள்‌: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ ஒருவரே 
கர்த்தர்‌ 5. நீ உன்‌ தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உன்‌ முழு 
இருதயத்தோடும்‌, உன்‌ முழு ஆத்துமாவோடும்‌, உன்‌ முழுப்‌ 
பலத்தோடும்‌ அன்புகூருவாயாக. 6. இன்று நான்‌ உனக்குக்‌ 
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன்‌ இருதயத்தில்‌ 
இருக்கக்கடவது. 7. நீ அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்குக்‌ 
கருத்தாய்ப்‌ போதித்து, நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருகறெ 
போதும்‌, வழியில்‌ நடகறெபோதும்‌, படுத்துக்கொள்ளுகிற 
போதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌ அவைகளைக்‌ குறித்துப்‌ 
பேசி, & அவைகளை உன்‌ கையின்மேல்‌ அடையாளமாகக்‌ 
கட்டிக்கொள்வாயாக; அவைகள்‌ உன்‌ கண்களுக்கு நடுவே 
ஞாபகக்குறியாய்‌ இருக்கக்கடவது.9. அவைகளை உன்‌ வீட்டு 
நிலைகளிலும்‌, உன்‌ வாசல்களிலும்‌ எழுதுவாயாக. 


வ/, தேவனின்‌ கட்டளைகள்‌ அவரின்‌ விதிகள்‌ மற்றும்‌ 
சட்டங்கள்‌. எனவே தேவன்‌ வேதத்தில்‌ சொல்லிய 
கட்டளைகள்‌, விதிகள்‌ மற்றும்‌ சட்டங்கள்‌ இந்த 
வசனத்தின்படி ஒன்றுக்கொன்று ஒரேமாதிரியாக தெரிகிறது. 


தேவனின்‌ கட்டளைகள்‌(விதிகள்‌ மற்றும்‌ சட்டங்கஸ்‌: 
தேவனாகிய கர்த்தரிடத்தில்‌ உங்கள்‌ முழு இருதயத்தோடும்‌, 
முழு ஆத்துமாவோடும்‌ மறறும்‌ முழு பலத்தோடும்‌ 
அன்புகூருங்கள்‌ 


சங்கீதம்‌ 119:1-8, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம 
மார்க்கத்தார்‌ பாக்கியவான்கள்‌. 

2. அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, அவரை முழு 
இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 

3. அவர்கள்‌ அநியாயம்‌ செய்வதில்லை; அவருடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. 

4. உமது கட்டளைகளை நாங்கள்‌ கருத்தாய்க கைக்கொள்ளும்‌ 
படி நீர்‌ கற்பித்தீர்‌ 

5. உமது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளும்படி, என்‌ நடைகள்‌ 
ஸ்திரப்பட்டால்‌ நலமாயிருக்கும்‌. 

6. நான்‌ உம்முடைய கற்பனைகளையெல்லாம்‌ கண்ணோக்கும்‌ 
போது, வெட்கப்பட்டுப்போவதில்லை. 

7. உம்முடைய நீதி நியாயங்களை நான்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
போது, செம்மையான இருதயத்தால்‌ உம்மைத்‌ துதிப்பேன்‌. 

8. உமது பிரமாணங்களைக்‌ கைக்கொள்ளுவேன்‌,; முற்றிலும்‌ 
என்னைக்‌ கைவிடாதேயும்‌. 


சங்கீதம்‌ 119:153-160, என்‌ உபத்திரவத்தைப்பாரதது, என்னை 
விடுவியும்‌; உமது வேதத்தை மறவேன்‌. 

154. எனக்காக நீர்‌ வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும்‌; 
உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும்‌. 

155. இரட்சிப்பு துன்மார்க்கருக்குத்‌ தூரமாயிருக்றைது, 
அவர்கள்‌ உமது பிரமாணங்களைத்‌ தேடார்கள்‌. 

156. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள்‌ மிகுதியாயிருக 
கிறது; உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும்‌. 


157. என்னைத்‌ துன்பப்படுத்துறைவர்களும்‌ என்னை விரோதிக்‌ 
கிறவர்களும்‌ அநேகர்‌; ஆனாலும்‌ உம்முடைய சாட்சிகளை 
விட்டு விலகேன்‌. 

158. உமது வசனத்தைக்‌ காததுக்கொள்ளாத துரோகிகளை நான்‌ 
கண்டபோது, எனக்கு அருவருப்பாயிருநதது. 

159. இதோ, உம்முடைய கட்டளைகளை 
நேசிக்கிறேன்‌; கர்த்தாவே, உமது கஇிருபையின்படி என்னை 
உயிர்ப்பியும்‌. 

160. உம்முடைய வசனம்‌ சமூலமும்‌ சத்தியம்‌, உம்முடைய நீதி 
நியாயமெல்லாம்‌ நித்தியம்‌. 


வேத வாக்கியங்கள்‌ நாம்‌ எப்படி வாழ வேண்டும்‌ என்று 
தேவனிடமிருநீது வந்த வழிகாட்டி ஆகும்‌. 


வ 8, “கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருககிறது; . ” 
அவைகள்‌ 
* உண்மையான பாதையை காட்டுகிறது 
* சரியான வழிகாட்டுதலை தருகிறது 
* உண்மையான  புரிந்துகொள்ளுதலுக்கு சரியான 
வழிகாட்டியாக உள்ளது. 


திசைகாட்டி இல்லாமல்‌ ஒரு நபர்‌ தனது கப்பலை 
பெருங்கடலின்‌ நடுவில்‌ வழிநடத்துவதை கற்பனை செய்து 
பாருங்கள்‌? 

தேவனுடைய வார்த்தை இல்லாமல்‌ நடக்கும்போது நாமும்‌ 
இதேபோல்‌ இருந்தோம்‌. 

பின்பற்ற வேண்டிய தேவனுடைய உண்மையான வார்த்தை 
நம்மிடம்‌ உள்ளது. 


முடிவு: இதயத்தை மகிழ்விக்கும்‌ சரியான பாதையில்‌ 
நடக்கிறோம்‌. 


உண்மையான மகிழ்ச்சி, 
* தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதில்‌, 
அவரின்‌ கொள்கைகளை கடைபிடிக்கும்‌ போது, 
* அவரின்‌ கட்டளைகளிலும்‌ பாதையிலும்‌ நடப்பதில்‌ 
தான்‌ உள்ளது. 


எரேமியா தான்‌ அனுபவிக்கும்‌ மிக மோசமான காலங்களில்‌, 
* மன அழுத்தம்‌, 
* அவரது செய்தியை நிராகரித்தல்‌, 
* அவரது நபரை நிராகரித்தல்‌, மற்றும்‌ 
* அவரது முழு தேசத்திலும்‌ பேரழிவு 


அவர்‌ எங்கே சென்றார்‌? 
அவர்‌ எங்கே தேடினார்‌? 


எரேமியா 15:16, உம்முடைய வார்த்தைகள்‌ கிடைத்தவுடனே 
அவைகளை உட்கொண்டேன்‌; உம்முடைய வார்த்தைகள்‌ 
எனக்குச்‌ சந்தோஷமும்‌, என்‌ இருதயத்துக்கு மகிழ்ச்சியு 
மாயிருந்தது; சேனைகளின்‌ தேவனாகிய கர்த்தாவே, 
உம்முடைய நாமம்‌ எனக்குத்‌ தரிக்கப்பட்டிருக்கிறது. 


எரேமியா சொல்லுகிறார்‌ அவருக்கு மகிழ்ச்சி தேவனுடைய 
வார்த்தையின்‌ மூலம்‌ தான்‌ வருகிறது என்று. 


அப்போஸ்தலன்‌ யோவான்‌ தனது நிருபத்தை எழுதும்போது, 
இதை அழகாக எழுதுகிறார்‌. 


1 யோவான்‌ /:4, உங்கள்‌ சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்படி 
இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்‌. 


தேவனுடைய வார்த்தை அது மகிழ்ச்சியின்‌ ஆதாரம்‌ 
என்பதற்கு சாட்சியமளிக்கிறது. நீங்கள்‌ தேவனுடைய 
சித்தத்திற்குக்‌ கீழ்ப்படிந்து அந்த சரியான பாதையில்‌ 
செல்லும்போது, அது இருதயத்தை மகிழ்விக்றெது. 


நமக்கு பரலோகத்திலிருநது சத்தங்கள்‌ கேட்க அவசியமா? 
நமக்கு பரலோகத்திலிருநது தூதர்கள்‌ வருவதை காண 
அவசியமா? 

இயற்கைக்கு அப்பாற்பட்‌। அதிசயங்கள்‌ மற்றும்‌ 
அற்புதங்கள்‌ பெற்றாக வேண்டுமா? 

மனதின்‌ அறிவியல்‌ சார்ந்த சிந்தனையை சார்ந்து இருக்க 
வேண்டுமா? 


ஆண்டவரின்‌ வார்த்தையை ஏன்‌ உங்களால்‌ பின்பற்ற 
முடியாது? 


யாரெல்லாம்‌ 
* மனச்சோர்வு, 
கவலை, 
பயத்தோடு, 
சந்தேகித்து, 
எந்த திசையில்‌ செல்ல வேண்டும்‌ என்று தெரியாமல்‌, 


VY VY கு 


உணர்ச்சி மற்றும்‌ உடல்‌ ரீதியான துன்பங்கள்‌ 
உள்ளார்களோ 

தீர்வுகள்‌, பதில்கள்‌, வழிகாட்டுதல்‌ மற்றும்‌ அவர்களின்‌ 
துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும்‌ திசைக்காக தேவனுடைய 


வார்த்தையை நோக்கி திரும்புங்கள்‌! 


10 


சங்கீதம்‌ 119:14, திரளான செல்வத்தில்‌ களிகூருவதுபோல, நான்‌ 
உமது சாட்சிகளின்‌ வழியில்‌ களிகூரு கிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:54, நான்‌ பரதேசியாய்த தங்கும்‌ வீட்டிலே உமது 
பிரமாணங்கள்‌ எனக்குக்‌ கதங்களாயின. 


சங்கீதம்‌ 119:76, நீர்‌ உமது அடியேனுக்குக்‌ கொடுத்த உமது 
வாக்கின்படி, உமது கிருபை என்னைத்‌ தேற்றுவதாக. 


சங்கீதம்‌ 119:111 உம்முடைய சாட்சிகளை நித்திய 
சுதந்தரமாக்கக்கொண்டிருக்கிறேன்‌, அவைகளே என்‌ 
இருதயத்தின்‌ மகழ்ச்சி, 


இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்கும்‌ அனைவரும்‌ தேவனுடைய 
வார்த்தையின்‌ விஷயங்களைப்‌ பற்றி உற்சாகமாக இருக்க 
வேண்டும்‌ என்பதே எனது பிரார்த்தனை. என்‌ பிரார்த்தனை 
என்னவென்றால்‌, நற்செய்தியைப்‌ பிரசங்கிப்பவர்‌ 
தேவனுடைய வார்த்தையின்‌ நற்செய்தியை முன்வைப்பாந்‌ 
வாக்குறுதியளிக்கப்பட்ட செழிப்பின்‌ நற்செய்தி அல்ல. 


4. கர்த்தருடைய கட்டளைகள்‌, 


வ£ி, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்‌, கண்களைத்‌ 


தெளிவிகறைதுமாயிருக்றைது. 
கர்த்தருடைய கட்டளை தூய்மையானது / தெளிவானது. 
கட்டளை என்ற சொல்‌ தெய்வீக ஆணைகள்‌. தேவனுடைய 


வார்த்தை அதன்‌ அதிகாரத்தை வலியுறுத்தியது என்பதை இது 
காட்டுதிறது. 


11 


தேவனுடைய வார்த்தை நிறைய பரிந்துரைகள்‌ அல்ல, 
ஆனால்‌ அது கட்டளைகளும்‌ அதன்‌ பிணைப்பும்‌ ஆகும்‌. 


அவருடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று 
தேவன்‌ சொல்லுகிறார்‌ பதிலளிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம்‌ 
இருக்கிறது, அவ்வாறு செய்யாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு 
இருக்கிறது. 


தேவனிடமிருநீது வநீத கட்டளையாக நமக்கு வரும்‌ 
தேவனுடைய வார்த்தை “தெளிவாக இருக்கிறது. ” 
இது மர்மமான, குழப்பமான மற்றும்‌ ஏதோ புதிர்‌ அல்ல. 


உலகில்‌ இருள்‌ இருக்கும்போது, என்ன நடக்கிறது என்பதை 
நீங்கள்‌ புரிந்து கொள்ள முடியாது? 

விஷயங்கள்‌ ஏன்‌ நடக்கின்றன என்பது உங்களுக்குத்‌ 
தெரியாது, இது உங்களுக்குத்‌ தெளிவாக உள்ளது? 

பதில்‌: தேவனுடைய வார்த்தை அது விஷயங்களை 
தெளிவுபடுத்த முடியும்‌. 


யோபுவின்‌ வாழ்க்கை நினைவில்‌ இருக்கிறதா? 
இந்த இருண்ட உலகில்‌ உண்மையைக்‌ காண, 


உண்மை என்ன என்பதை அறிய போராடுவது, 


புரிந்து கொள்ள முடியும்‌ மற்றும்‌ 
புரிந்துகொள்ள முடியாத காலங்களில்‌ ஆறுதலடைய 
வேண்டும்‌. 


Vv 
எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள, 
Vv 
Vv 


நம்‌ இயல்பான கண்களுக்கு உடனடியாகக்‌ காணப்படாத 
விஷயங்கள்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ 
வெளிப்படுகின்றன. 


12 


தேவனுடைய வார்த்தை நமக்குத்‌ தேவையான அனைத்து 
வெளிப்பாடுகளும்‌ ஆகும்‌. 

இது தெளிவாக உள்ளது. 

புரிநீது கொள்வது எளிது. 

இது தேவையான உண்மை என்பதில்‌ சந்தேகமில்லை. 


நீதிமொழிகள்‌ 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே 
வெளிச்சம்‌, போதகசிட்சையே ஜீவ வழி. 


இநத விஷயங்களை நம்‌ வாழ்க்கைக்குக்‌ காட்ட வேதாகமம்‌ 
போதுமானதாக இல்லையா? அல்லது நாம்‌ உலக ஞானத்தை 
சார்ந்து இருக்க வேண்டுமா?? 

என்ன நடக்கிறது என்பதை விளக்க மனிதர்களிடம்‌ கேட்க 
நாம்‌ செல்ல வேண்டுமா? 

நமக்கு மேலும்‌ வெளிப்பாடு தேவையா? 

வெகு காலமாக வேதத்தை உண்மையின்‌ மூலமாக கூட 
ஏற்றுக்கொள்ளாத உளவியல்‌ பகுப்பாய்வு நம்முடைய 
ஆவிக்குரிய பிரச்சனைகளின்‌ தீர்வுக்கு தேவையா? 


வேதம்‌ என்ன முழுமையற்றதா எனவே நாம்‌, 
* தோற்றத்தை விளக்க அறிவியல்‌, 
* வாழ்க்கையை விளக்க தத்துவம்‌ மற்றும்‌ 
* பாவத்தை விளக்க சமூகவியல்‌ தேவையா? 


இல்லவே இல்லை. 


வாழ்க்கையின்‌ வெளிச்சம்‌ அனைத்தும்‌ தேவனுடைய 
வார்த்தையில்‌ உள்ளது. 


சங்கீதம்‌ 119:52கர்த்தாவே, ஆதிமுதலான உமது 
நியாயத்தர்ப்புகளை நான்‌ நினைத்து என்னைத்‌ தேற்றுகிறேன்‌. 


13 


சங்கீதம்‌ 119:59, என்‌ வழிகளைச்‌ சிந்தித்துக்கொண்டு, என்‌ 
கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராகத்‌ திருப்பினேன்‌. 


சங்கீதம்‌ 119:81-83, உம்முடைய இரட்சிப்புக்கு என்‌ ஆத்துமா 
தவிக்கிறது; உம்முடைய வசனத்துக்குக்‌ காத்திருக்கிறேன்‌. 

82. எப்பொழுது என்னைத்‌ தேற்றுவீர்‌ என்று, உம்முடைய 
வாக்கின்மேல்‌ நோக்கமாய்‌ என்‌ கண்கள்‌ பூத்துப்போறெது. 

83. புகையிலுள்ள துருத்தியைப்‌ போலானேன்‌; உமது 
பிரமாணங்களையோ மறவேன்‌. 


சங்கீதம்‌ 119:86, உம்முடைய கற்பனைகளெல்லாம்‌ 
உண்மையாயிருகறைது; அநியாயமாய்‌ என்னைத்‌ 
துன்பப்படுத்துகிறார்கள்‌; நீர்‌ எனக்குச்‌ சகாயம்பண்ணும்‌. 

சங்கீதம்‌ 119:92, உமது வேதம்‌ என்‌ மனமகதழ்ச்‌ 
சியாயிராதிருந்தால்‌, என்‌ துக்கத்திலே அழிந்துபோயிரும்பேன்‌. 


சங்கீதம்‌ 119:105, உம்முடைய வசனம்‌ என்‌ கால்களுக்குத்‌ 
தீபமும்‌, என்‌ பாதைக்கு வெளிச்சமுமாயிருகறைது. 


சங்கீதம்‌ 119:130, உம்முடைய வசனத்தின்‌ பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ 
தந்து, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்‌. 


சங்கீதம்‌ 119:140, உமது வார்த்தை மிகவும்‌ புடமிடப்பட்டது, 
உமது அடியேன்‌ அதில்‌ பிரியப்படுகிறேன்‌. 


எனக்குத்‌ தேவையான தகவல்களைத்‌ தர வார்த்தை 
போதுமானது என்று சங்கீதக்காரர்‌ அறிவிக்கிறார்‌. 

இது இருண்ட வழியை ஒளிரச்‌ செய்கிறது. 

இது எனக்கு புரிதலைத்‌ தருகிறது. 


இரட்சிப்புக்கு வேதம்‌ போதுமானது, 


14 


லு தல்‌ ல 


வாழ்வதில்‌ திறமைக்கு போதுமானது, 

மகிழ்ச்சிக்கு போதுமானது, 

மகிழ்ச்சியை, 

திருப்தி, மற்றும்‌ 

எளிதில்‌ புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களைப்‌ 
பற்றிய தெளிவான புரிதலுக்கு போது மானது. 


15 


